GOVERNMENT OF TAMIL NADU 

2018 


[Regd . No . TN /CCN /467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re. 0 .80 Paise . 


OF 


TAMI 


RNMN 


ROL 


El 


ILN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


GOV 


NADU 


BE 


TRUTH 


ALONE TO 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 66 ] 


CHENNAI, FRIDAY, FEBRUARY 16 , 2018 
Maasi 4 , Hevilambi, Thiruvalluvar Aandu - 2049 


Part 11Section 2 
Notifications or Orders of interest to a Section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CO -OPERATION , FOOD AND CONSUMER PROTECTION DEPARTMENT 


CONSTITUTION OF TAMIL NADU STATE FOOD COMMISSION AND APPOINTMENT OF THE CHAIRPERSON 

AND 5 OTHER MEMBERS UNDER THE NATIONAL FOOD SECURITY ACT, 2013 . 


[G . O . Ms. No. 29, Co -operation , Food and Consumer Protection (B1), 16th February 2018 , 

DITH 4, Como10011, $ HOUTchou XST0 -2049.] 


No. 1 ( 2)/CFCP /151 (d )/2018 . 

In exercise of the powers conferred by sub -sections ( 1) and (2 ) of Section 16 of the National Food Security Act, 2013 
(Central Act 20 of 2013), the Governor of Tamil Nadu hereby constitutes the Tamil Nadu State Food Commission consisting 
of the following persons , for a period of five years from the date on which they enter upon their office or till they attain the 
age of sixty - five years , whichever is earlier: 


1 . 


Chairperson 


Tmt. R . Vasuki, I.A . S ., 
2 /665 , IAS Officers Colony, 
1st Main Road , Manapakkam , 
Chennai-600 125 . 
Tmt. P . Priya Selvi , 
No.3 , Gandhi Nagar, 
First Cross , Pudhupet Road , 
7th street, Thirupattur Taluk , Vellore. 


2 . 


Member 
(Women Member as well as 
Scheduled Caste Member ) 


Member 
(Scheduled Tribe) 


Thiru .M .Ganesan , 
Puthur Village , Pachamalai, 
Thuraiyur (Tk ), 
Trichy. 
Dr. K . Balaji Singh , 
No . 120 , VGP Nagar, Mugappair , 
Chennai - 600 037 . 


Member 


[ 1 ] 


II- 2 Ex. (66 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Member 


Thiru . S . Asai Mani, 
Kayathur , Ennagudi post , 
Nagapattinam District-609 701. 
Thiru . G . Rajamohan , 
Oothukkadu (PO ) , Valangaiman , 
Tiruvarur District- 612 701 . 


6 . 


Member 


2 . The Tamil Nadu State Food Commission shall function at the Ground floor of the Office of the Assistant Commissioner 
( Civil Supplies) , Chepauk Zone , No. 112 , Canal Road , Chepauk , Chennai- 600 005 . 


KUMAR JAYANT , 
Principal Secretary to Government. 


அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் : 29 , கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ( B1) த் துறை , 

16 பிப்ரவரி 2018 , மாசி 4 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 
தேசியஉணவு பாதுகாப்புச் சட்டம் , 2013 (மத்திய சட்டம் 20/2013) பிரிவு 16, உட்பிரிவு (1) மற்றும் (2)- இல் குறிப்பிடப்பட்டுள்ள பொருண்மைகளை 
நடைமுறைப்படுத்தும் விதமாக மேதகு தமிழக ஆளுநர் அவர்களால் பின்வரும் நபர்களை உள்ளடக்கிய தமிழ்நாடு மாநில உணவு ஆணையம் 
அமைக்கப்படுகிறது . மேற்கூறிய நபர்கள் , அவர்கள் நியமனம் செய்யப்படும் காலத்திலிருந்து ஐந்து ஆண்டுக்காலம் அல்லது அவர்கள் அறுபத்து 
ஐந்து வயதினை நிறைவடையும் காலம் , இதில் , எது முன் நிகழ்வோ அதுவரையில் நியமனம் செய்யப்படுகிறார்கள் : 


1 . | 


திருமதி ஆர் . வாசுகி , இ . ஆ .ப. , 

தலைவர் 
2 /665 , ஐ . ஏ. எஸ் . ஆபீசர்ஸ் காலனி, 
முதல் மெயின் ரோடு , 
மணப்பாக்கம் , 
சென்னை - 600 125 . 
திருமதி ப்பி . பிரியா செல்வி 

உறுப்பினர் 
எண் . 3, காந்தி நகர் , 

( ஆதிதிராவிடர் வகுப்பைச் சார்ந்த 
முதல் கிராஸ் , புதுபேட்டை சாலை , 

பெண் உறுப்பினர் ) 
ஏழாவது தெரு, திருப்பத்தூர் தாலுக்கா , 
வேலூர். 
திரு எம் .கணேசன் , 

உறுப்பினர் 
புதூர் கிராமம் , பச்சமலை , 

(பழங்குடியினத்தைச் சார்ந்தவர் ) 
துறையூர் தாலுக்கா , 
திருச்சி . 
டாக்டர் கே . பாலாஜி சிங் , 

உறுப்பினர் 
எண் . 120 , வி . ஜி .பி . நகர் , 
முகப்பேர் , 
சென்னை - 600 037 . 
திரு எஸ் . ஆசை மணி , 

உறுப்பினர் 
கயத்தூர் , 
ஏனாங்குடி போஸ்ட் , 
நாகப்பட்டினம் மாவட்டம் - 609 701 . 
திரு ஜி . ராஜமோகன் , 

- உறுப்பினர் 
ஊத்துக்காடு போஸ்ட் , வலங்கைமான் , 

திருவாரூர் மாவட்டம் . 
2 . தமிழ்நாடு மாநில உணவு ஆணையம் , சென்னை - 600 005 , சேப்பாக்கம் , எண் . 112 , கெனால் ரோடு - ல் அமைந்துள்ள சேப்பாக்கம் 
மண்டல உதவி ஆணையர் (நுகர்பொருள் வழங்கல் ) அலுவலகத்தின் தரைதளத்தில் செயல்படும் . 


6 . 


குமார் ஜயந்த் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


